﻿213. மனிதர்கள் ஒரே சமுதாயமாகவே இருந்தனர். பின்னர், நபிமார்களை நற்செய்தி கூறுவோராகவும், எச்சரிக்கை விடுப்போராகவும் அல்லாஹ்  அனுப்பினான். மக்கள் கருத்து முரண்பாடு கொண்டவற்றில் அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அந்த நபிமார்களுடன் உண்மை வேதத்தையும் அவன் அருளினான். வேதம் வழங்கப்பெற்றோரிடம் தெளிவான சான்றுகள் வந்த பிறகும் அவர்கள்தான் வேதத்தில் கருத்து முரண்பாடு கொண்டனர். அவர்களுக்கிடையே இருந்த காழ்ப்புணர்ச்சியே (இதற்குக்) காரணமாகும். அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டதில் எது உண்மை என்பதை இறைநம்பிக்கை கொண்டோருக்குத் தனது ஆணையின் பேரில் அல்லாஹ்  வழிகாட்டினான். அல்லாஹ் , தான் நாடியோரை நேரான வழியில் செலுத்துவான்.
-------------------------------------------------
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஆதி மனிதர் ஆதம் (அலை) அவர்களுக்கும் நூஹ்  (அலை) அவர்களுக்கும் இடையே பத்து நூற்றாண்டுகள் இடைவெளி இருந்தன. அப்போது வாழ்ந்த மக்கள் அனைவரும் உண்மை மார்க்கத்தில் இருந்தனர். பின்னர் அவர்கள் கருத்து முரண்பாடு கொள்ளலாயினர். எனவேதான், அல்லாஹ்  நபிமார்களை நற்செய்தி கூறுவோராகவும், எச்சரிக்கை விடுப்போராகவும் அனுப்பினான் (ஹாகிம்). இதை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் (தமது விரிவுரையில்) குறிப்பிட்டுள்ளார்கள்.

ஒரே சமுதாயமாக இருந்த மனிதர்கள் 
--------------------------------------
மேலும், அப்துல்லாஹ்  பின் மஸ்ஊத் (ரலி) அவர்களின் ஓதல் முறையில் "மனிதர்கள் ஒரே சமுதாயமாக இருந்தனர்; பின்னர் கருத்து முரண்பாடு கொண்டனர்" என்று காணப்படுகிறது என்றும் இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். (அதாவது "பின்னர் கருத்து முரண்பாடு கொண்டனர்" (ஃபக்தலஃபூ) என்பது கூடுதலாக இடம்பெற்றுள்ளது.)
கத்தாதா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: மக்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாகவே இருந்தனர். அதாவது அனைவரும் நேர்வழியிலேயே இருந்தனர். பின்னர் அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டனர். எனவே, நபிமார்களை அல்லாஹ்  அனுப்பினான். அவ்வாறு அனுப்பப்பெற்றோரில் முதலாமவர் நூஹ்  (அலை) அவர்கள் ஆவர்.
மற்றோர் அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: மக்கள் அனைவரும் ஒரே சமுதாயமாகவே இருந்தனர். அதாவது அனைவரும் இறைமறுப்பாளர்களாகவே இருந்தனர். எனவே, அல்லாஹ்  நபிமார்களை நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிக்கை விடுப்போராகவும் அனுப்பினான்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களின் மேற்கண்ட இரு கருத்துகளில் முதலாவது கருத்தே பொருளிலும் அறிவிப்பாளர்தொடரிலும் சரியானதாகும். ஏனெனில், மக்கள் அனைவரும் (துவக்கத்தில்) ஆதி மனிதர் ஆதம் (அலை) அவர்களது மார்க்கத்திலேயே இருந்தனர். இறுதியில் அவர்கள் சிலைகளை வழிபடத் தொடங்கியவுடன் நூஹ்  (அலை) அவர்களை அல்லாஹ்  (நபியாக) அனுப்பினான். பூமியில் வசிப்போருக்கு அல்லாஹ்  அனுப்பிய முதலாவது இறைத்தூதர் நூஹ்  (அலை) அவர்கள்தான்.
இதனால்தான் இதைத் தொடர்ந்து, "மக்கள் கருத்து முரண்பாடு கொண்டவற்றில் அவர்களிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அந்த நபிமார்களுடன் உண்மை வேதத்தையும் அவன் அருளினான்" என்று இவ்வசனம் கூறுகிறது.
அடுத்து "வேதம் வழங்கப்பெற்றோரிடம் தெளிவான சான்றுகள் வந்த பிறகும் அவர்கள்தான் வேதத்தில் கருத்து முரண்பாடு கொண்டனர். அவர்களுக்கிடையே இருந்த காழ்ப்புணர்ச்சியே (இதற்குக்) காரணமாகும்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது தமக்கெதிராக ஆதாரங்கள் நிலைபெற்றதற்குப் பிறகும்கூட அவர்கள் கருத்து முரண்பாடு கொள்கின்றனர். அவர்களில் சிலருக்கு வேறு சிலர் மீதிருந்த காழ்ப்புணர்ச்சியே அவ்வாறு செய்ய அவர்களைத் தூண்டிற்று.
அடுத்து "அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டதில் எது உண்மை என்பதை இறைநம்பிக்கை கொண்டோருக்குத் தனது ஆணையின் பேரில் அல்லாஹ்  வழிகாட்டினான். தான் நாடியோரை அல்லாஹ்  நேரான வழியில் செலுத்துவான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
நபி (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: நாம் (காலத்தால்) இறுதியானவர்கள் ஆவோம். ஆனால், மறுமை நாளில் (தகுதியால்) முந்தியவர்கள் நாமே. முதன்முதலில் நாமே சொர்க்கத்தில் நுழைவோம். எனினும், நமக்கு முன்னரே அவர்களுக்கு வேதம் வழங்கப்பெற்றது. அவர்களுக்குப் பிறகே நமக்கு வேதம் வழங்கப்பெற்றது.
அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டதில் எது உண்மை என்பதை அல்லாஹ்  தனது ஆணையின் பேரில் நமக்கே வழிகாட்டினான். அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்ட இந்த (வார வழிபாட்டு நாளான வெள்ளிக் கிழமை) நாளுக்காக அல்லாஹ்  நமக்கே வழிகாட்டினான். வெள்ளிக் கிழமை விஷயத்தில் மக்கள் அனைவரும் நம்மைப் பின்தொடர்வோர் ஆவர்.
ஆகவே, நாளை (சனிக்கிழமை) யூதர்களுக்குரியதும், நாளை மறுநாள் (ஞாயிற்றுக்கிழமை) கிறித்தவர்களுக்குரியதும் ஆகும்.

வேதக்காரர்களின் கருத்து முரண்பாடுகள் 
-----------------------------------------
ஸைத் பின் அஸ்லம் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: முந்தைய சமூகத்தார் வெள்ளிக்கிழமை குறித்துக் கருத்து முரண்பாடு கொண்டனர். யூதர்கள் சனிக்கிழமையையும், கிறித்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையையும் (சிறப்பு வழிபாட்டு நாளாகத் தேர்ந்து) எடுத்துக்கொண்டனர். வெள்ளிக்கிழமையை முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய சமுதாயத்தாருக்கே அல்லாஹ்  வழங்கினான்.
"கிப்லா" (தொழும் திசை) தொடர்பாகவும் அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டனர். கிறித்தவர்கள் கிழக்குத் திசையையும், யூதர்கள் (ஜெரூசத்திலுள்ள) பைத்துல் மக்திஸையும் முன்னோக்கினார்கள். ஆனால், அசல் "கிப்லா"விற்காக அல்லாஹ்  முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய சமுதாயத்தாருக்கே வழிகாட்டினான்.
தொழுகை குறித்தும் அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டனர். அவர்களில் சிலர், (தொழும்போது) குனி(ந்து "ருகூஉ" செய்)வார்கள்; சிர வணக்கம் (சஜ்தா) செய்வதில்லை.
வேறு சிலர், சிரவணக்கம் (சஜ்தா) செய்வார்கள்; குனி(ந்து "ருகூஉ" செய்)வதில்லை. சிலர் (இடையிடையே) பேசியவாறு தொழுவார்கள். வேறுசிலர், நடந்தவண்ணம் தொழுவார்கள். ஆனால், இந்த விஷயத்தில் முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய சமுதாயத்தாருக்கே அல்லாஹ்  சரியான வழியைக் காட்டினான்.
நோன்பு தொடர்பாகவும் அவர்கள் கருத்து முரண்பாடு கொண்டனர். அவர்களில் சிலர் பகலின் ஒரு பகுதியில் மட்டுமே நோன்பு நோற்பார்கள். வேறு சிலர், சில உணவு வகைகளை மட்டுமே தவிர்த்துக்கொண்டு நோன்பு நோற்பார்கள். இந்த விஷயத்திலும் சரியான வழியை, முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய சமுதாயத்தாருக்கே அல்லாஹ்  காட்டினான்.
இப்ராஹீம் (அலை) அவர்கள் குறித்தும் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டனர். யூதர்கள், "அவர் ஒரு யூதராக இருந்தார்" என்றும், கிறித்தவர்கள், "அவர் ஒரு கிறித்தவராக இருந்தார்" என்றும் கூறினார்கள்.
ஆனால், இப்ராஹீம் (அலை) அவர்களை உண்மை வழியில் நின்ற முஸ்லிமாக அல்லாஹ்  ஆக்கியிருந்தான். அவர்கள் விஷயத்தில் உண்மை(யான நிலை)யை முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய சமுதாயத்தாருக்கே அல்லாஹ்  காட்டினான்.
ஈசா (அலை) அவர்கள் தொடர்பாகவும் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டனர். யூதர்கள், ஈசா (அலை) அவர்களைப் பொய்யர் எனக் கூறினார்கள். அவர்களுடைய தாயார் (அன்னை மர்யம்)மீது மிகப் பெரும் அவதூறைச் சுமத்தினார்கள்.
கிறித்தவர்கயோ, ஈசா (அலை) அவர்களைக் கடவுளாகவும், கடவுளின் குமாரராகவும் ஆக்கினார்கள். ஆனால், ஈசா (அலை) அவர்களைத் தனது உயிர் என்றும், தனது கட்டளையால் உருவானவர் என்றும் அல்லாஹ்  குறிப்பிட்டான். அவர்கள் குறித்தும் உண்மை(யான நிலை)யை முஹம்மத் (ஸல்) அவர்களுடைய சமுதாயத்தாருக்கே அல்லாஹ்  காட்டினான்.

குழப்பங்களுக்குத் தீர்வு 
------------------------------------
அபுல்ஆலியா (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: இந்த வசனம் (213), சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வாக அமைந்துள்ளது.
அடுத்து "தனது ஆணையின் பேரில்" என்று இங்கு அல்லாஹ்  கூறியுள்ளான். இதைச் சுட்ட மூலத்தில் "பி இத்னிஹி" எனும் சொற்றொடர் ஆளப்பெற்றுள்ளது. இதற்கு "அவர்களையும், அவர்களுக்குக் காட்ட வேண்டிய நேர் வழியையும் தான் அறிந்திருந்த காரணத்தால்" என்பது இங்கு கருத்தாகும். இதை இப்னு ஜரீர் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
"அல்லாஹ்  தான் நாடியோரை நேரான வழியில் செலுத்துவான்" என்று இறுதியாகக் கூறுகிறது இவ்வசனம். அதாவது தன்னுடைய படைப்புகளில் தான் விரும்பியோரை அல்லாஹ்  நேரான வழியில் செலுத்துவான். இந்த விஷயத்தில் மதி நுட்பமும் தீர்க்கமான சான்றும் அவனுக்கே உண்டு.
ஆயிஷா (ரலி) அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் இரவில் தொழுகைக்காக எழுந்து நின்றதும், "அல்லாஹும்ம ரப்ப ஜிப்ரீல வ மீக்காயீல வ இஸ்ராஃபீல, ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல்அர்ளி, ஆலிமல் ஃகைபி வஷ்ஷஹாதத்தி, அன்த்த தஹ் குமு பைன இபாதிக ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். இஹ் தினீ லிமக்துலிஃப ஃபீஹி மினல் ஹக்கி பிஇத்னிக, இன்னக தஹ் தீ மன் தஷாஉ இலா ஸிராத்திம் முஸ்தகீம்" என்று கூறுவார்கள்.
(பொருள்: இறைவா! (வானவர்களாகிய) ஜிப்ரீல், மீக்காயீல், இஸ்ராஃபீல் ஆகியோரின் அதிபதியே! வானங்கள் மற்றும் பூமியை முன்மாதிரியின்றிப் படைத்தவனே! மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனே! நீ உன் அடியார்களிடையே அவர்கள் கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் குறித்து (மறுமையில்) தீர்ப்பு வழங்குவாய். (பிறரால்) கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டதில் எது உண்மை என்பதை உனது ஆணையின் பேரில் எங்களுக்கு நீ வழிகாட்டுவாயாக! உனக்கு விருப்பமானோரை நீயே நேரான வழியில் செலுத்துகிறாய்.)
முன்னோர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு துஆ: இறைவா! எங்களுக்கு நீ உண்மையை உண்மை என்று காட்டுவாயாக! அதைப் பின்பற்றும் பேற்றையும் எங்களுக்கு வழங்குவாயாக! அதைப் போன்றே பொய்யைப் பொய்யென்று எங்களுக்குக் காட்டுவாயாக! அதிலிருந்து விலகும் வாய்ப்பையும் எங்களுக்கு வழங்குவாயாக! அந்தப் பொய்யை எங்களுக்குக் குழப்பம் தரக்கூடியதாக ஆக்கிவிடாதே! அப்படியாயின் நாங்கள் வழிதவறிவிடுவோம். இறையச்சம் உடையோருக்கு எங்களை முன்னோடியாக ஆக்குவாயாக!
